SYLVESTER AND THE MAGIC PEBBLE 

William Steig 


சில்வெஸ்டரும் மாயக்கல்லும் 


வில்லியம் ஸ்டீக் 
தமிழில் முனைவர் ப . அனிதா 


சில்வெஸ்டர் டன்கன் என்ற கழுதைக்குட்டி தன் 
பெற்றோருடன் சந்தோஷமாக வசித்து வந்தான் . அவனுடைய முக்கிய 
பொழுதுபோக்கு வித்தியாசமான உருவத்திலும் நிறத்திலும் 
தென்படும் கூழாங்கற்களை திரட்டுவது . 


அன்று விடுமுறை நாளான சனிக்கிழமை . நன்றாக மழை பெய்து 
கொண்டிருந்தது . மழையில் ஆட்டம் போட்டுக்கொண்டிருந்த சில்வெஸ்டரின் 
கண்ணில் ஒரு வித்தியாசமான கூழாங்கல் தென்பட்டது . அடர் சிவப்பு நிறத்தில் , 
நெருப்பை போன்று பளிச்சென்று , திரண்ட உருளை வடிவில் இருந்தது . 
தன்னுடைய கூழாங்கல் தொகுப்பிற்கு மற்றொரு அழகான கல் கிடைத்த 
உற்சாகத்தில் அதனை கையில் எடுத்தான் சில்வெஸ்டர் . கையில் இருந்த 
கூழாங்கல்லை பார்த்துக் கொண்டிருந்த சில்வெஸ்டருக்கு , புதுமையான 
கூழாங்கல்லை கண்டெடுத்த பரபரப்பில் , திடீரென்று குளிர ஆரம்பித்தது . 
மழைத்துளிகள் வேறு அவன் மேல் பட்டு , அவனுக்கு குளிர் அதிகமானது . "இந்த 
மழை நின்றால் எவ்வளவு நன்றாக இருக்கும் " என்று நினைத்தான் 
சில்வெஸ்டெர் . 


ஆச்சரியமாக , அடைமழை சட்டென்று நின்றது . பூமியை நோக்கி 
விழுந்தவாறு இருந்த மழைத்திரை, நடுவானில் அப்படியே மாயமாகிவிட்டது . 
கார்மேகங்கள் காணாமல் போய்விட்டன . சுற்றும் முற்றும் இருந்த எல்லாப் 
பொருட்களும் மழையில் நனைந்த சுவடே இல்லாமல் உலர்ந்துவிட்டிருந்தது . 


டன்கனின் வாழ்நாளில் 
அவனுடைய எந்தவொரு விருப்பமும் 
இத்தனை விரைவாக நிறைவேறியதே 
இல்லை . அவனைச் சுற்றி ஏதொ ஒரு 
மாயாஜாலம் நடப்பதை உணர்ந்தான் 
டன்கன் . அதற்கான காரணம் , 
தன்னிடமுள்ள சிவப்பு கூழாங்கல் 
தான் என்று யூகித்தான் . ( அவனுடைய 
யூகம் சரிதான் !) தன்னுடைய யூகம் 
சரியானது தானா என்பதை 
தெரிந்துக்கொள்ள , தன் 
இருந்த கூழாங்கல்லை கீழே 
வைத்துவிட்டு , "இப்போது மறுபடியும் 
மழை பெய்தால் , எவ்வளவு நன்றாக 
இருக்கும் " என்றான் . ஒன்றும் 
நடக்கவில்லை . பின்னர் , அந்தக் 
கூழாங்கல்லை தன்னுடைய 
குளம்புகளினால் பிடித்துக்கொண்டு 
மீண்டும் தன்னுடைய மழை 
ஆசையைக் கூறியதும் , வானம் 
இருண்டு , இடி மின்னலுடன் மழை 
கொட்ட ஆரம்பித்தது . 


" என்ன 

ஒரு 
அதிர்ஷ்டமான நாள் இது " என்று 
எண்ணினான் சில்வெஸ்டர் . 
இக்கல்லின் 

மகிமையால் 
இன்றிலிருந்து நான் வேண்டுவது 
எதுவாயினும் எனக்கு கிடைக்கும் . 
என்னுடைய பெற்றோருக்கும் 
வேண்டியது 

அனைத்தும் 
கிடைக்கும் . என் சொந்தங்கள் , 
நண்பர்கள் , எல்லோருக்கும் 
என்னவெல்லாம் வேண்டுமோ 
அவையும் கிடைக்கும் . 


மீண்டும் வெயில் அடிக்கவேண்டும் 
என்றும் , தன்னுடைய இடது கால் 
முட்டியில் உள்ள மரு மறைய வேண்டும் 
என்றும் வேண்டி, இரண்டு விருப்பங்களும் 
நிறைவேறிய சந்தோஷத்தில் வீட்டை 
நோக்கி நடந்தான் டன்கன் சில்வெஸ்டர் . 
தன்னுடைய பெற்றோரிடம் தான் 
கண்டெடுத்த அற்புத கூழாங்கல்லைக் 
காண்பித்து . அவர்கள் ஆச்சர்யப்படுவதைக் 
காண ஆவலாக இருந்தான் சில்வெஸ்டர் . 
ஆனால் , அவர்கள் அவனை நம்ப 
மறுப்பதற்கான வாய்ப்பும் உள்ளது என்று 
அவனுக்கு தோன்றியது . 


வீட்டிற்கு செல்லும் வழியில் , அவன் " ஸ்ட்ராபெர்ரி ஹில் " என்னும் 
சிறு குன்றின் மேல் ஏறி சென்று கொண்டிருந்தான் . தான் எந்தெந்த 
பொருட்களெல்லாம் வேண்டும் என்று அற்புதக் கல்லிடம் கோரிக்கை 
வைக்கலாம் என்று மனதில் பட்டியலிட்டுக் கொண்டே சென்ற சில்வெஸ்டர் , 
தன் முன்னால் உயர வளர்ந்து நிற்கும் புல்வெளியின் நடுவில் ஒரு முரட்டுச் 
சிங்கம் பசியொடு தன்னை உற்றுப் பார்ப்பதைக் கண்டு திடுக்கிட்டான் . பயத்தில் 
நடுங்கினான் . பயத்தில் உறைந்து போய் நிற்காமல் இருந்திருந்தால் , தன்னிடம் 
உள்ள மாயக்கல்லைப் பயன்படுத்தி சிங்கத்தை மாயமாக வைத்திருப்பான் , 
அல்லது தன் வீட்டிற்கு உடனடியாக சென்றுவிட வேண்டும் என்று 
வேண்டியிருப்பான் சில்வெஸ்டர் . 


தன் முன் தோன்றிய சிங்கம் ஒரு பட்டாம்பூச்சியாகவோ , ஒரு 
ஆடாகவோ மாற வேண்டும் என்று கூட அவன் வேண்டியிருக்கலாம் . பல 
வகைகளில் வேண்டிக்கொள்ள வாய்ப்பிருந்தும் , பயத்தினால் , பதட்டத்தில் 
அவனால் தெளிவாக யோசித்து சமயோசிதத்துடன் செயல்பட முடியாமல் 
போய்விட்டது . "நான் ஒரு பாறையாக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் " 
என்று யோசித்த சில்வெஸ்டர் , பாறையாகவே மாறினான் . 


சில்வெஸ்டரை நோக்கி பாய்ந்தோடி வந்த சிங்கம் , அருகில் 
வந்ததும் , அங்கு ஒரு சிறு பாறை மட்டுமே இருப்பதைக் கண்டு திடுக்கிட்டது . 
அப்பாறையை மோப்பம் பிடித்து பார்த்தது . பாறையை நூறு முறையாவது சுற்றி 
சுற்றி பார்த்துவிட்டு , குழப்பத்துடன் திகைத்துப்போய் அவ்விடத்தில் இருந்து 
சென்றுவிட்டது . " அந்த கழுதைக்குட்டியை தெளிவாக நிச்சயமாக நான் 
பார்த்தேனே ! ஒரே குழப்பமாய் இருக்கிறதே என்று எண்ணியது அந்த சிங்கம் . 


சிறு பாறையாக மாறிய சில்வெஸ்டர், ஸ்ட்ராபெர்ரி குன்றின் உச்சியில் 
செய்வதறியாது இருந்தான் . அவனுடைய மாயக் கூழாங்கல் அருகில் இருந்தும் , 
அதை தொட்டு எடுக்க முடியாமல் பாறையாக கிடந்தான் அவன் . " ஓ ! நான் , நானாக 
மாற மாட்டேனா!" என்று வேண்டினான் . ஆனால் எதுவும் நடக்கவில்லை . 
மாயக்கல்லை தொட்டால் தான் சில்வெஸ்டர் நினைப்பது அப்படியே 
நிறைவேறும் . அதனால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருந்தான் அவன் . மனதில் 
ஏதேதோ எண்ணங்கள் தோன்றின . அவனுக்கு கவலையாகவும் , பயமாகவும் 
இருந்தது . நம்பிக்கையிழந்து , ஆற்றாமையில் செய்வதறியாவது தவித்தான் . இந்த 
இக்கட்டான நிலையில் இருந்து வெளிவருவதற்கான சாத்தியக்கூறுகளை 
யோசித்தான் . 


யாராவது அந்த சிவப்பு மாயக்கல்லை கையில் எடுத்து , பக்கத்தில் 
உள்ள பாறை கழுதையாக மாற வேண்டும் என்று வேண்டினால் ஒழிய தன் 
நிலைமை மாறாது என்று அவனுக்கு தோன்றியது . 


அதனுடைய பளிச்சிடும் சிவப்பு நிறத்தால் ஈர்க்கப்பட்டு கட்டாயமாக 
அந்த சிவப்பு மாயக்கல்லை யாராவது கையில் எடுப்பார்கள் . ஆனால் , அதை 
எடுப்பவர்கள் எதற்காக அருகில் உள்ள கல் கழுதையாக மாற வேண்டும் என்று 
வேண்டுவார்கள் ? அதற்கான சாத்தியம் கோடியில் ஒன்று கூட இல்லையே . 


பொழுது சாய்ந்து வானில் நட்சத்திரங்கள் தோன்ற ஆரம்பித்தன . 
சில்வெஸ்டர் தூக்கத்தில் ஆழ்ந்தான் . அவனால் வேறு என்ன செய்ய முடியும் ? 


விடிந்ததும் , சில்வெஸ்டரைகாணவில்லை என்று பதறிய 
அவன் பெற்றோர் , அக்கம் பக்கத்தினரை விசாரிக்கத் தொடங்கினர் . 


அவர்கள் வீட்டின் அருகிலுள்ள எல்லா 
சிறுபிள்ளைகளிடமும் விசாரித்தனர் . நேற்றைக்கு முந்தைய 
தினத்தில் இருந்து யாருமே சில்வெஸ்டரை பார்க்கவில்லை 
என்று கூறினர் . 


தோட 


000 


போலிசிடம் சென்று புகாரளித்தும் , அவர்களாலும் சில்வெஸ்டரை 
கண்டுபிடிக்க முடியவில்லை . 


அவ்விடத்தைச் சேர்ந்த எல்லா நாய்களும் ஒன்று கூடி 
சில்வெஸ்டரை தேடின ஒவ்வொரு கல்லையும் , மரத்தையும் , 
புல்லையும் மோப்பம் பிடித்தன . 


சுற்றுவட்டாரப் பகுதிகளின் ஒவ்வொரு இண்டு இடுக்கையும் 
மோப்பம் பிடித்தன . ஆனால் அவனுடைய வாசனை எதுவும் 
கிடைக்கவில்லை . ஸ்ட்ராபெர்ரி குன்றின் மேல் உள்ள சிறு பாறையையும் 
மோப்பம் பிடித்துப் பார்த்தன . ஆனால் அதில் பாறைகளுக்கே உரித்தான 
இயற்கையான வாசம் வந்ததே தவிர , சில்வெஸ்டரின் வாசம் இல்லை . 


ஒரு மாதம் முழுவதும் தேடிய இடங்களில் எல்லாம் மீண்டும் 
மீண்டும் தேடி , விசாரித்த மிருகங்களையே மீண்டும் மீண்டும் விசாரித்து , 
சில்வெஸ்டரின் பெற்றோர் களைத்துப் போய் விட்டனர் . செய்வதறியாது 
தவித்தனர் . இறுதியாக , தங்கள் மகனுக்கு மிக மோசமான ஏதோவொன்று 
நிகழ்ந்திருக்க வேண்டும் என்றும் , அவனைத் தங்களால் இனி பார்க்கவே 
முடியாது என்றும் முடிவுக்கு வந்தனர் . 


ஆனால் , இவ்வளவு நாட்களும் சில்வெஸ்டர் தன் வீட்டிற்கு 
அருகிலேயே தான் இருந்தான் . 


சில்வெஸ்டரின் பெற்றோர் , தங்களுடைய அன்றாட 
வேலைகளைச் செய்து கொண்டு , முடிந்தவரை சகஜமாக இருக்க 
முயன்றனர் . ஆனால் , அவர்களுடைய அன்றாட வாழ்க்கையின் 
மையப்புள்ளி சில்வெஸ்டராக இருந்ததால் , செய்யும் ஒவ்வொரு 
காரியத்திலும் அவனுடைய ஞாபகம் வந்து , அவர்களைத் 
துன்புறுத்தியது . அவர்கள் மிகுந்த துயரத்தில் ஆழ்ந்தனர் . சில்வெஸ்டர் 
இல்லாத அவர்களுடைய வாழ்க்கை அர்த்தமற்றதாக தோன்றியது . 


இரவும் பகலும் வந்து போனது . காலம் சுழன்றது . குன்றின் 
மேல் சில்வெஸ்டர் முழித்துக் கொண்டிருக்கும் நேரம் குறைந்துக் 
கொண்டே போனது . முழித்துக் கொண்டிருக்கும் நேரத்திலும் , 
நம்பிக்கையற்று வருத்தத்துடன் இருந்தான் . 


தன் வாழ்நாள் முழுவதும் பாறையாகவே இருக்க 
வேண்டியதுதான் என்பதை ஏற்றுக்கொண்டு , தன்னுடைய இந்த 
நிலைமைக்கு பழகிக்கொள்ள முயற்சித்தான் . இடைவிடாத ஆழ்ந்த 
உறக்கத்திற்குச் சென்றான் . பருவங்கள் மாறி , குளிர் வாட்டியெடுக்க 
ஆரம்பித்தது . இலைகள் நிறம் மாறத் துவங்கின , இலையுதிர் காலம் 
ஆரம்பித்தது . இலைகள் உதிரவும் , புற்கள் தரையை நோக்கிச் சாயவும் 
துவங்கின . 


அடுத்து குளிர்காலம் தொடங்கியது . குளிர் காற்று 
வீசியது . பனிப்பொழிவும் ஆரம்பித்தது . கடும்குளிரில் எந்த 
விலங்கும் தன்னுடைய இருப்பிடத்தில் இருந்து வெளியே 
வரவில்லை . இந்நாட்களை எதிர்நோக்கி தாம் சேமித்து 
வைத்திருந்த உணவை உண்டு , தத்தம் வீடுகளிலேயே 
முடங்கிவிட்டன . 


துணையின்றி , தனியாக குன்றின் மேல் இருந்த பாறையான 
சில்வெஸ்டருக்கு ஒரு நாள் மட்டும் ஒரு ஓநாயின் துணை கிடைத்தது . 
அந்த ஓநாய் சில்வெஸ்டர் மீது உட்கார்ந்து கொண்டு , பசியினால் 
வெகுநேரம் ஊளையிட்டுக் கொண்டிருந்தது . 


குளிர் காலம் முடிவடைந்ததின் அறிகுறியாக உறைபனி உருக 
ஆரம்பித்தது . 


வசந்தகாலம் துவங்கியதன் அறிகுறியாக பூமி கதகதப்பாகி , மரங்களில் 
மீண்டும் இலைகள் தோன்றி , செடிகளில் மலர்கள் அரும்ப ஆரம்பித்தன . 


மே மாதத்தின் ஒரு நாளில் , சில்வெஸ்டரின் தந்தையான 
டன்கன் , தன் மனைவியை தன்னுடன் சுற்றுலா வருமாறு 
வற்புறுத்தினார் . நாம் உற்சாகமாக இருக்க முயல்வோம் ” என்றார் அவர் . 
"சில்வெஸ்டர் இல்லாத வாழ்க்கையை வாழ நாம் முயல்வோம் . நமது 
தேவதை நம்முடன் இல்லாவிட்டாலும் , முடிந்தவரை சந்தோஷமாக 
இருக்க முயல்வோம் " என்றார் . வீட்டிற்கு அருகிலேயே ஸ்ட்ராபெர்ரி 
குன்று இருப்பதால் , அன்றைய பொழுதை கழிக்க இருவரும் அங்கு 
சென்றனர் . 


குன்றின் மேல் ஏறிய சில்வெஸ்டரின் தாய் அங்கிருந்த சிறு 
பாறையின் மீது உட்கார்ந்தார் . தாயின் ஸ்பரிசம் தன் மீது பட்டதும் , 
சில்வெஸ்டர் தன் நீண்ட குளிர்கால தூக்கத்தில் இருந்து 
முழித்துக்கொண்டான் . " அம்மா , அப்பா , நான் தான் உங்கள் சில் , நான் 
இங்கே தான் இருக்கிறேன் " என்று கூச்சலிட ஆசைப்பட்டான் . ஆனால் 
பாறையாக மாறிப்போன அவனால் பேச இயலவில்லை . 


டன்கன் குன்றை சுற்றிப்பார்க்க சென்றார் . திருமதி . டன்கன் 
தான் கொண்டு வந்திருந்த வகைவகையான சிற்றுண்டிகளை அந்த 
சிறுபாறையின் மேல் உண்பதற்கு தயாராக எடுத்து வைத்தார் . சுற்றும் 
முற்றும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த டன்கன் எதேச்சையாக 
அருகில் பளிச்சென்று மின்னிக்கொண்டிருந்த சிவப்பு கூழங்கல்லை 
பார்த்தார் . " எவ்வளவு அழகான கல் . சில்வெஸ்டர் இருந்திருந்தால் , தான் 
சேமித்து வைத்துள்ள கற்குவியலுக்கு மற்றொரு அழகான கல் 
கிடைத்துவிட்டது என இக்கல்லை சேமித்து வைத்திருப்பான் " என்றார் . 
அந்த சிவப்புக் கல்லை எடுத்து பாறையின் மேல் வைத்தார் . 


திருவாளர் , திருமதி டன்கன் இருவரும் கொண்டுவந்திருந்த 
சிற்றுண்டியை சாப்பிட உட்கார்ந்தனர் . சில்வெஸ்டர் முழுவதுமாக 
முழித்துக்கொண்டான் . தன் பெற்றோர் பேசுவதை உன்னிப்பாக கேட்கத் 
துவங்கினான் . சில்வெஸ்டரின் தாய் , வினோதமாக , படபடப்பாக உணர்ந்தார் . 
" எனக்கென்னவோ , நம்முடைய சில்வெஸ்டர் இங்கு தான் எங்கேயோ , 
உயிருடன் , நமது அருகிலேயே இருப்பது போல் தோன்றுகிறது " என்றார் அவர். 
இதைக் கேட்டுக் கொண்டிருந்த சில்வெஸ்டருக்கு " ஆமாம் , ஆமாம் ! அம்மா 
நீங்கள் சொல்வது சரியே " என்று கத்த வேண்டும் போல் இருந்தது . ஆனால் , 
அவனால் முடியவில்லை. மாய சிவப்புக் கல் தன் மீது தான் உள்ளது என்பதை 
மட்டும் அவன் உணர்ந்திருந்தால் ? 


" ஓ ! இந்த அழகான நாளில் , சில்வெஸ்டர் மட்டும் நம்முடன் 
இருந்திருந்தால் " என்று ஆதாங்கப்பட்டார் அவனுடைய தாயார் . அவனுடைய 
தந்தை சோகமாக தரையை நோக்கி தலையை தாழ்த்திக்கொண்டார் . 
" உங்களுக்கு அப்படி தோன்றவில்லையா?" என்று திருமதி . டன்கன் கேட்க , 
" உன்னால் எப்படி இவ்வாறு கேட்கமுடிகிறது ?" என்று கேட்பது போல , 
தன்னுடைய மனைவியை நிமிர்ந்து பார்த்தார் டன்கன் . 

சில்வெஸ்டரின் பெற்றோர் இருவரும் மிகுந்த சோகத்தில் ஒருவரை 
ஒருவர் பார்த்துக்கொண்டனர் . தன்னுடைய பெற்றோரின் அதீத துக்கத்தை 
தாங்க முடியாமல் , சில்வெஸ்டர் , " நான் நானாக மாற மாட்டேனா? நான் 
என்னுடைய சுய உருவத்திற்கு மாற மாட்டேனா? " என்று வேண்டினான் . 

தன் மேலிருந்த சிவப்பு மாயக்கல்லின் மகிமையால் ஒரு நொடியில் , 
பாறையாக இருந்த சில்வெஸ்டர் கழுதைக் குட்டி சில்வெஸ்டராக மாறினான் ! 


" அடுத்து நிகழ்ந்த யாவும் உங்களால் கற்பனை செய்ய முடிகிறது 
அல்லவா?" டன்கன் குடும்பத்தினர் ஒருவருக்கொருவர் ஆரத்தழுவி , 
முத்தமிட்டு, மீளா ஆச்சர்யத்தில் கேள்விகள் கேட்டு , பதில் சொல்லி 
எல்லாம் நடந்தேறியது . 


பின் , மூவரும் கொஞ்சம் அமைதியாகி , வீட்டிற்குத் திரும்பினர் . 
வீட்டில் உள்ள இரும்பு அலமாரியில் அந்த சிவப்பு மாயக்கல்லை வைத்து 
பூட்டினார் டன்கனின் தந்தை . என்றாவது ஒரு நாள் அது அவர்களுக்கு 
தேவைப்படலாம் . ஆனால் , இப்பொழுது அவர்கள் மாயக்கல்லிடம் 
வேண்டிக்கொள்ள என்ன இருக்கிறது ? அவர்களுக்குத் தேவையான 
எல்லாமும் அவர்களிடம் இருந்தது . 


முற்றும் 


